﻿25. (நபியே!) இறைநம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிவோருக்கு, (சொர்க்கச்) சோலைகள் உண்டு; அவற்றுக் கிடையே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என நற்செய்தி கூறுவீராக. அதன் கனிகளில் ஒன்று அவர்களுக்கு உணவாக வழங்கப்படும் போதெல்லாம், "இது முன்னர் எமக்கு வழங்கப் பெற்றதுதானே!" என்பர். ஆனால், (உருவத்தில்) ஒத்த(தும் சுவையில் வேறுபட்டதுமான) கனியே அவர்களுக்கு வழங்கப்பெறுகிறது. அங்கு அவர்களுக்குத் தூய்மையான துணைவியரும் உள்ளனர். அந்தச் சோலைகளில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பர்.
---------------------------
முந்தைய வசனத்தில், இறைவனையும் இறைத்தூதர்களையும் நிராகரிக்கின்ற துர்பாக்கியசாலிகளான இறை எதிர்ப்பாளர்களுக்குத் தான் தயார் செய்துவைத்துள்ள வேதனைகள் மற்றும் தண்டனைகள் குறித்து அல்லாஹ்  எடுத்துரைத்தான்.
இங்கு இறைவனையும் இறைத்தூதர்களையும் நம்பிக்கை கொண்டதுடன், நற்செயல்கள் மூலம் அந்த நம்பிக்கையை மெய்யாக்கிய நல்லோர்களான இறைநேசர்கள் குறித்து அல்லாஹ்  எடுத்துரைக்கின்றான்.
இ(வ்வாறு ஒன்றைக் குறித்துப் பேசிய பின்னர் அதன் எதிர்மறை குறித்தும் பேசுவ)தனாலேயே குர்ஆனுக்கு "மஸானீ" (இரண்டிரண்டு) என்ற பெயர் வந்தது. இப்பெயருக்கான காரணம் தொடர்பாகத் தெரிவிக்கப்பட்டுள்ள கருத்துகளிலேயே இதுவே சரியான கருத்தாகும் என்பதை உரிய இடத்தில் விவரிப்போம்.
இறைநம்பிக்கை தொடர்பாகப் பேசிவிட்டு அதைத் தொடர்ந்து இறைமறுப்பு குறித்துப் பேசுவது; அல்லது நல்லோரைப் பற்றிப் பேசிவிட்டுத் தொடர்ந்து தீயோரின் நிலையைப் பற்றிப் பேசுவது; அல்லது இதற்கு மாறாக (முதலில் தீயோர், அடுத்து நல்லோர் குறித்து)ப் பேசுவது; மொத்தத்தில், ஒன்றைப் பற்றிப் பேசிவிட்டு அதைத் தொடர்ந்து அதன் எதிர்மறை குறித்துப் பேசுவதே "மஸானீ" ஆகும்.
ஆனால், ஒன்றைக் குறிப்பிட்டுவிட்டு, அதற்கு நிகரானதை அடுத்துக் குறிப்பிடுவது "தஷாபுஹ் " (ஒப்பீடு) எனப்படும். இது தொடர்பாக இன்ஷா அல்லாஹ்  பின்னர் விவரிப்போம்.
இந்த வகையில்தான் (முந்தைய வசனத்தில் இறைமறுப்பாளர்களின் நிலை குறித்துப் பேசியபின் இவ்வசனத்தில்) இறைநம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்தோருக்கு (சொர்க்க)ச் சோலைகள் உள்ளன என நற்செய்தி கூறுமாறு தன் தூதருக்கு அல்லாஹ்  கட்டளையிடுகின்றான்.
அந்தச் சோலைகளுக்குக் கீழே, அதாவது சோலைகளிலுள்ள மரங்கள் மற்றும் மாளிகைகளுக்குக் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த ஆறுகளில் (ஆழமான) பள்ளங்கள் இரா என்று ஹதீஸில் வந்துள்ளது.

அதன் கனிகளில் ஒன்று அவர்களுக்கு உணவாக... 
--------------------------
இத்தொடரின் விரிவுரையில் சுத்தீ (ரஹ் ) அவர்கள் கூறியுள்ளார்கள்: சொர்க்கவாசிகளுக்குச் சொர்க்கத்தில் பழம் ஒன்று வழங்கப்பெறும். அதைக் காணும் அவர்கள், "இது முன்னர் உலகத்திலேயே எங்களுக்கு வழங்கப்பட்டதுதானே!" என்று கூறிவிடுவார்கள்.
இக்ரிமா (ரஹ் ) அவர்கள் கூறுகிறார்கள்: "இது எங்களுக்கு நேற்று வழங்கப் பெற்றதுதானே!" என்று கூறுவார்கள்.
வேறுசிலர் கூறுகிறார்கள்: சொர்க்கத்தின் கனிகள் ஒன்றுக்கொன்று தோற்றத்தில் மிகவும் ஒத்திருப்பதால்தான் சொர்க்கவாசிகள் இவ்வாறு கூறுவார்கள். இதை உறுதிப்படுத்தும் வகையில் "(உருவத்தில்) ஒத்த கனியே அவர்களுக்கு வழங்கப்பெறுகிறது" என்று அல்லாஹ்  இவ்வசனத்தின் அடுத்த தொடரில் கூறுகின்றான்.
யஹ் யா பின் அபீகஸீர் (ரஹ் ) அவர்கள் கூறினார்கள்: சொர்க்கவாசிகளில் ஒருவருக்கு உணவுத் தட்டு வழங்கப்பெறும். அவர் அதிலிருந்து உண்பார். பின்னர் வேறொரு தட்டு வழங்கப்பெறும். அப்போது, "இது தானே முன்பு எங்களுக்கு வழங்கப்பெற்றது!" என்பார். அதற்கு, வானவர்கள் அவரிடம், "சாப்பிடுக! வண்ணம்தான் ஒன்று; சுவை வேறு" என்று கூறுவார்கள்.
"ஒரே மாதிரியான கனி அவர்களுக்கு வழங்கப்பெறுகிறது" எனும் தொடருக்கு விளக்கமளிக்கையில் இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் "நிறத்திலும் தோற்றத்திலும் ஒரே மாதிரியாகவும் சுவையில் வித்தியாசமாகவும் உள்ள கனி வழங்கப்படும்" என்று கூறியுள்ளார்கள்.
இக்ரிமா (ரஹ் ) அவர்கள் கூறுகிறார்கள்: உலகத்தின் கனிக்குச் சொர்க்கத்தின் கனி ஒத்திருக்கும்; ஆனால், அது மிகவும் சுவையாக இருக்கும். இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் அறிவிக்கிறார்கள்: சொர்க்கத்திலுள்ள எந்தப் பொருளும் இவ்வுலகத்திலுள்ள பொருளுக்குப் பெயரில் மட்டுமே ஒத்திருக்கும்.
மற்றோர் அறிவிப்பில் "சொர்க்கத்திலுள்ள ஒன்று இவ்வுலகிலும் இருக்கிறதென்றால், அது வெறும் பெயர் மட்டுமே" என்று காணப்படுகிறது.

தூய துணைவியர் 
-----------------------
அங்கு அவர்களுக்குத் தூய்மையான துணைவியரும் உள்ளனர்.
இத்தொடரில் குறிப்பிடப்பெற்றுள்ள தூய்மை என்பது, உடல் ரீதியான அசுத்தம், உடல் உபாதை ஆகியவற்றிலிருந்து தூய்மை அடைந்திருப்பதைக் குறிக்கும் என இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். "மாதவிலக்கு, மகப்பேறு, மலம், சிறுநீர், சளி, எச்சில், விந்து ஆகிய அசுத்தங்களில் இருந்து தூய்மையானவர்கள்" என்று முஜாஹித் (ரஹ் ) அவர்களும், "உடல் உபாதை, குற்றமிழைத்தல் ஆகிய குறைபாடுகளிலிருந்து தூய்மையானவர்கள்" என்று க(த்)தாதா (ரஹ் ) அவர்களும் விளக்கம் அளித்துள்ளனர்.
"மாதவிலக்கு, மலம், சளி, எச்சில் ஆகிய அசுத்தங்களில் இருந்து தூய்மையானவர்கள்" என நபி (ஸல்) விளக்கமளித்ததாக அபூசயீத் (ரலி) அவர்கள் அறிவித்துள்ளார்கள்.
"அந்தச் சோலைகளில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பர்" என வசனத்தின் இறுதியில் அல்லாஹ்  தெரிவிக்கின்றான். இதுதான் மோட்சத்தின் உச்சமாகும். ஏனெனில், சொர்க்கவாசிகளுக்குச் சொர்க்கத்தில் கிடைக்கும் பேரின்பங்களுக்கு முடிவு இல்லை; அவர்களுக்கு இறப்பு என்பதே கிடையாது.
மாறாக, எப்போதும் அந்தச் சுகங்களை அவர்கள் அனுபவிப்பார்கள் என்ற உத்தரவாதம் உண்டு. அல்லாஹ் , நம்மையும் சொர்க்கவாசிகளின் குழுவில் இடம்பெறச் செய்வானாக! அவனே மதிப்புமிக்கக் கொடையாளன்; அன்புமிக்க அருளாளன்.
